வெள்ளி உரை 


ற2024/7/26 / 1881. 


தலைப்பு 
அலட்சியத்திற்கு 
எதிரான எச்சரிக்கை 


கலாநிதி அஸ் ஷேய்க்‌ ப 
அப்துல்‌ முஹ்ஸின்‌ பின்‌ £3 
முஹம்மத்‌ அல்காஸிம்‌ | 


மஸ்ஜித்‌ நபவிய்யின்‌ கதீப்‌ மற்றும்‌ இமாம்‌ ea a 
௫ a-alqasim.com (ஞீ பது 
| | | fee 


அலட்சியத்துக்கு எதிரான எச்சரிக்கை 1 


அலட்சியத்துக்கு எதிரான எச்சரிக்கை (1) 
சப நல்‌ 
பப்ளிக்‌. எ புது செய்பவர்‌. ee coy oy, 
ள்‌ அ] கம்பு all படக தமா முகமை SIB qf 
கர ட்‌ நிரு ப. A og ப்‌ 
ப. அதா பப்லு pry Di ழ்‌ னக ப்‌! படம்‌ | ந 
a ji அறு Sous fils «tt gu) 9 ods ட ௮ ப்‌! 
இன்பு க ட அன்ப ட்ட. 
புகழனைத்தும்‌ அல்லாஹ்வுக்கே. அவனைப்‌ புகழ்கின்றோம்‌, 
அவனிடம்‌ உதவிதேடுகின்றோம்‌, மேலும்‌ அவனிடம்‌ 
பாவமண்ணிப்பும்‌ தேடுகின்றோம்‌. அல்லாஹ்விடம்‌ எமது 
கெடுதிகளிலிருந்தும்‌, எமது கெட்ட செயல்களிலிருந்தும்‌ பாதுகாப்புத்‌ 
தேடுகின்றோம்‌. மேலும்‌ அல்லாஹ்‌ தனித்தவன்‌இ 
இனைதுனையற்றவன்‌ என்றும்‌, முஹம்மத்‌ (ஸல்‌) அவர்கள்‌ 
அல்லாஹ்வின்‌ தூதர்‌ என்றும்‌ அடியார்‌ என்றும்‌ சாட்சிபகர்கின்றேன்‌. 
அல்லாஹ்‌, அவர்கள்‌ மீதும்‌ அவர்களின்‌ தோழர்கள்‌ மற்றும்‌ 
அவர்களின்‌ உறவினர்கள்‌ மீதும்‌ அதிகமாக ஸலாத்தும்‌ ஸலாமும்‌ 
சொல்லியருள்வானாக. 
அல்லாஹ்வை உரியமுறையில்‌ பயந்துகொள்ளுங்கள்‌, இரகசிய 
மற்றும்‌ பரகசிய நிலையிலும்‌ அவனது கண்கானிப்பின்‌ கீழ்‌ இருங்கள்‌. 


முஸ்லிம்களே, 


அல்லாஹ்‌ அவனது தூதர்களை, மனிதர்களை இருள்களிலிருந்து 
ஒளிக்கு கொண்டு வருவதற்காக அனுப்பி வைத்தான்‌, அவர்களுக்கு 
கட்டுப்பட்டவர்கள்‌ நேர்வழி எனும்‌ ஒளியின்‌ பால்‌ வந்து 
விடுகின்றனர்‌, இன்னும்‌ அவர்களுக்கு அடிபணியாதவர்கள்‌ 


அல்‌ மஸ்ஜிதுந்நபவியில்‌ 20-01-1446 (2024/07/26) அன்று நிகழ்த்தப்பட்ட ஜும்‌ஆ உரை 
மூலம்‌: கலாநிதி அப்துல்‌ முஹ்ஸின்‌ பின்‌ முஹம்மத்‌ அல்காஸிம்‌ 


2 அலட்சியத்துக்கு எதிரான எச்சரிக்கை 


அலட்சியம்‌ அறியாமை போன்ற இருளில்‌ தங்கி விடுகின்றனர்‌. 

மார்க்கம்‌ பற்றியும்‌ மறுமை நாள்‌ பற்றியும்‌ அலட்சியமாக 
இருப்பது அனைத்து கெடுதிகளுக்குமான அடிப்படையாகவும்‌, ஓர்‌ 
அடியானிடமிருந்து ஈருலக நன்மையையும்‌ இன்பங்களையும்‌ 
இல்லாமல்‌ செய்யக்கூடிய உள நோய்களின்‌ மிக முக்கியமானதாகவும்‌ 
இருக்கின்றது, அதன்‌ மூலமாகவே ஓர்‌ அடியானின்‌ பாதையில்‌ குறை 
நிகழ்கின்றது. 

அல்லாஹ்‌ மனிதர்களிடத்தில்‌, அவர்கள்‌ அலட்சியத்தைக்‌ 
கொண்டு காரணம்‌  காட்டாதிருப்பதற்காகன: "அவர்களுடைய 
இறைவன்‌ தனித்தவன்‌ என்ற உறுதியை எடுத்தான்‌: 
FULL Sai JB அ பரி பூன 42 படிக தம்ப மற்‌ வி ழு AS fid 

4லம்ம்ழ மய்ய இடத்‌ 

7:172. உம்‌ இறைவன்‌ ஆதமுடைய மக்களின்‌ முதுகுகளிலிருந்து 
அவர்களுடைய சந்ததிகளை வெளியாக்கி, அவர்களைத்‌ தங்களுக்கே 
சாட்சியாக வைத்து: “நான்‌ உங்களுடைய இறைவன்‌ அல்லவா?” 
என்று கேட்டதற்கு, அவர்கள்‌ “மெய்‌ தான்‌. நாங்கள்‌ சாட்சி 
கூறுகிறோம்‌” என்று கூறியதை (அவர்களுக்கு) 
நினைவூட்டுவீராக;(ஏனெனில்‌ இது நினைவூட்டப்படாததனால்‌) 


நிச்சயமாக இதனை (மறந்து) விட்டுப்‌ பராமுகமாக இருந்து விட்டோம்‌ 
என்று மறுமை நாளில்‌ நீங்கள்‌ (யாருமே) சொல்லாதிருக்கவும்‌. 


என அல்லாஹ்‌ கூறுகின்றான்‌. அலட்சியத்தைக்‌ கொண்டு 


ஆதாரம்‌ காட்டாமல்‌ இருப்பதற்காக அல்லாஹ்‌ அல்குர்‌ஆனை 
இறக்கினான்‌: 


YS AS அன ம ப அக 

HO yo Fi pK | விட 0 ge jie PIS lay 
7 விட்டு De moe A டப்ப ன்‌ ப IŻ BR Ka A Qe OG 
முப்‌ தல B 600 WS La முகம்‌ Jo CUS JSILJI 8 ol 


6:155. (மனிதர்களே!) இதுவும்‌ வேதமாகும்‌; இதனை நாமே 


அலட்சியத்துக்கு எதிரான எச்சரிக்கை 3 


இறக்கிவைத்துள்ளோம்‌ - (இது) மிக்க பாக்கியம்‌ வாய்ந்தது; ஆகவே 
இதனைப்‌ பின்பற்றுங்கள்‌ - இன்னும்‌ (அவனை) அஞ்சி (பாவத்தை 
விட்டு விலகி)க்‌ கொள்ளுங்கள்‌. நீங்கள்‌ (இறைவனால்‌) கிருபை 
செய்யப்படுவீர்கள்‌. 

6:156. நமக்கு முன்‌ இரு கூட்டத்தினர்‌ மீது மட்டுமே வேதம்‌ 
இறக்கப்பட்டது - ஆகவே நாங்கள்‌ அதனைப்‌ படிக்கவும்‌ கேட்கவும்‌ 
முடியாமல்‌ பாராமுகமாகி விட்டோம்‌ என்று நீங்கள்‌ கூறாதிருக்கவும்‌ 
என அல்லாஹ்‌ கூறுகின்றான்‌. 

அல்லாஹ்வும்‌ அவனது தூதரும்‌ அலட்சியமாக இருப்பதை 
விட்டும்‌ தடுக்கின்றனர்‌: 

மி ட 

7:205. (அவனை) மறந்து விட்டிருப்போரில்‌ ஒருவராக நீர்‌ இருக்க 
வேண்டாம்‌. என அல்லாஹ்‌ கூறுகின்றான்‌, நபி (ஸல்லல்லாஹு 
அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌, 

பக்த விட arto Lethe ப்்டீபி9 அவி ரக ch 3921 பூ alll 
எனப்‌ பிரார்த்தித்து, அப்பண்பிலிருந்து பாதுகாப்பு 
தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள்‌. (இப்னு ஹிப்பான்‌) 
அல்லாஹ்வும்‌ அவனது தூதரும்‌ மனிதர்களை, அவர்கள்‌ 
அவர்களது அலட்சியத்‌ தனதுக்காக கைசேதப்படுவதற்கு முன்‌ அதை 
விட்டும்‌ எச்சரித்துள்ளனர்‌: 
(ம 2 Bs BM அமு வ்‌ இ AID 

19:39. மேலும்‌, (நபியே!) தீர்ப்பு அளிக்கப்படும்‌ அந்த 
கைசேதப்படக்கூடிய நாளைக்‌ குறித்து, நீங்கள்‌ அவர்களுக்கு 
அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக! எனினும்‌ அவர்கள்‌ அதைப்பற்றிக்‌ 


கலலைப்படாதவர்களாகவும்‌, நம்பாதவர்களாகவும்‌ இருக்கின்றார்கள்‌. 


அலட்சியத்துக்கு எதிரான எச்சரிக்கை 


என அல்லாஹ்‌ கூறுகின்றான்‌, மனிதர்கள்‌ அவர்களது அலட்சியத்‌ 
தனத்திலிருந்து மீள வேண்டும்‌ என்பதற்காக அவர்களுக்கான கேள்வி 
கணக்கு நெருங்கி விட்டதாக அல்லாஹ்‌ அறிவிக்கின்றான்‌: 

Cid pos அ திட்டி பப்பட்‌ 


21:1. மனிதர்களுக்கு அவர்களுடைய கணக்கு விசாரணை (நாள்‌) 
நெருங்கி விட்டது; ஆனால்‌ அவர்களோ (அதனைப்‌) புறக்கணித்துப்‌ 
பராமுகமாக இருக்கிறார்கள்‌. 

இன்னும்‌ இவ்வுலகில்‌ வெளிப்படையாக அமல்கள்‌ செய்துவிட்டு 
மறுமையினுடைய விடயத்தில்‌ அலட்சியமாக இருக்கின்றவர்களை 
அல்லாஹ்‌ கேவலப்படுத்துகின்றான்‌ 

(ஜம்‌ ஜலி 5 ata Ge ழம்‌ வடு 

30:7. அவர்கள்‌ இந்த உலக வாழ்விலிருந்து (அதன்‌) 
வெளித்தோற்றத்தையே அறிகிறார்கள்‌ - ஆனால்‌ அவர்கள்‌ 
மறுமையைப்‌ பற்றி அலட்சியமாக இருக்கிறார்கள்‌. 

எச்சரிக்கப்படாமலும்‌ நினைவுபடுத்தப்படாமலும்‌ 
விடப்படக்கூடிய சமூகம்‌ அலட்சியத்தில்‌ விழுந்து விடுகின்றது 

(2ம்‌ அ பரவிட ஷு 


36:6. எந்த சமூகத்தினரின்‌ மூதாதையர்கள்‌, 
எச்சரிக்கப்படாமையினால்‌ இவர்கள்‌ (நேர்வழி பற்றி) அலட்சியமாக 
இருக்கின்றார்களோ இ(த்தகைய)வர்களை நீர்‌ எச்சரிப்பதற்காக. 

மனிதர்களில்‌ அதிகமானவர்கள்‌ அவனது அத்தாட்சிகள்‌ 
விடயத்தில்‌ அலட்சியமாக இருப்பதாகவும்‌ அல்லாஹ்‌ 
அறிவிக்கின்றான்‌: 

(ற்ப BU பி G5 > 


10:92. நிச்சயமாக மக்களில்‌ பெரும்பாலோர்‌ நம்‌ 


அலட்சியத்துக்கு எதிரான எச்சரிக்கை 5 


அத்தாட்சிகளைப்பற்றி அலட்சியமாக இருக்கின்றார்கள்‌” (என்று 
அவனிடம்‌ கூறப்பட்டது). 

இவ்வுலகை விரும்பி அதில்‌ ஊரிப்‌ போய்‌, அதன்‌ ஆசைகளை 
மறுமையை விட முற்படுத்துவது அலட்சியத்துக்கு இட்டுச்‌ 
செல்லக்கூடிய காரணங்களில்‌ ஒன்றாகும்‌: 

கிவி 6 கியி ஷ்ஷ்‌ மீண்டே வைல்டு 
(3ம்‌ BING பயல்‌ panto வலீ மியி Gb Gl OS 

16:107. ஏனென்றால்‌, நிச்சயமாக அவர்கள்‌ மறுமையைவிட 
இவ்வுலக வாழ்க்கையையே அதிகமாக நேசிக்கிறார்கள்‌; மேலும்‌, 
நிச்சயமாக அல்லாஹ்‌ காஃபிர்களின்‌ கூட்டத்தாரை நேர்வழியில்‌ 
செலுத்த மாட்டான்‌. 

16:108. அத்தகையோருடைய இதயங்கள்‌, செவிப்புலன்‌, 
பார்வைகள்‌ (ஆகியவற்றின்‌) மீது அல்லாஹ்‌ முத்திரையிட்டு 
விட்டான்‌. இவர்கள்‌ தான்‌ (தம்‌ இறுதி பற்றி) பாராமுக 
அலட்சியமாகயிருப்பவர்கள்‌. என அல்லாஹ்‌ கூறுகின்றான்‌, 
"இவ்வுலகை படிப்பினைக்காக வந்து பார்க்கின்றவனது உள்ளத்தின்‌ 
ஒளியிலிருந்து அவனது அலட்சியத்தின்‌ அளவு ஒளி நீக்கப்படும்‌" என 
சில ஞானிகள்‌ கூறியுள்ளனர்‌. 

அல்குர்‌ஆனை ஓதுவது மற்றும்‌ அல்லாஹ்வை திக்ரு செய்வது 
போன்ற வணக்கங்களைப்‌ புறக்கணிப்பதும்‌ அலட்சியத்தன்மையை 
ஏற்படுத்தி உள்ளத்தை மரணிக்கச்‌ செய்யும்‌: 

ப்பம்‌ | Jia doy SH 9 Gilly day 5ம்‌ Gill Jia 


"அல்லாஹ்வே நினைவு கூறுகின்றவர்களுக்கும்‌, அவனை 
நினைவு கூறாதவர்களுக்குமான உதாரணம்‌ உயிரோடு 
உள்ளவர்களும்‌ இறந்தவர்களுமாகும்‌ என நபி (ஸல்லல்லாஹு 
அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ கூறினார்கள்‌ (புகாரி, முஸ்லிம்‌), 


6 அலட்சியத்துக்கு எதிரான எச்சரிக்கை 


ஜும்‌ஆ தொழுகையைப்‌ பொடுபோக்காக விட்டு விடுவதும்‌ 
அலட்சியத்‌ தன்மையை உருவாக்கும்‌: "ஜும்‌ஆ தொழுகைகளை 
விடக்கூடிய சமூகத்தினர்‌ அழிந்து போகட்டும்‌ அல்லது அல்லாஹ்‌ 
அவர்களது உள்ளத்திற்கு திரையிடட்டும்‌ பிறகு அவர்கள்‌ 
அலட்சியமானவர்களாக ஆகிவிடுவார்கள்‌" என நபி (ஸல்லல்லாஹு 
அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ கூறினார்கள்‌ (மூஸ்லிம்‌). 
அலட்சியமானவர்களுடன்‌ தோழமை கொள்வதும்‌ அலட்சியத்தை 
உருவாக்கும்‌, ஆகவேதான்‌ அப்படியானவர்களுடன்‌ தோழமை 
கொள்வதையும்‌, அவர்களுக்கு கட்டுப்படுவதையும்‌ அவர்களை 
அங்கீகரிப்பதையும்‌ அல்லாஹ்‌ தடுத்துள்ளான்‌: 

402 LA OG EN Ss WY 


18:28. எவனுடைய இதயத்தை நம்மை நினைவு கூர்வதிலிருந்து 
நாம்‌ திருப்பி விட்டோமோ அவனை நீர்‌ வழிபடாதீர்‌. அல்லாஹ்‌ 


கூறுகின்றான்‌. 

சிலர்‌ தவறு செய்துவிட்டு, தாம்‌ சரியையே செய்ததாக நினைத்துக்‌ 
கொண்டு, பாவம்‌ மன்னிக்கப்பட்டவர்களாகவும்‌, சிலவேளை தமது 
மார்க்கமும்‌ சொத்துக்களும்‌ ஈடேற்றமான நிலையில்‌ உள்ளதன, 
எமக்கு தண்டனை இல்லை என நினைப்பவர்களும்‌ இருக்கின்றனர்‌, 
அது ஒரு வகை ஏமாற்றமாகும்‌, அவன்‌ அவனது 
அசட்டைத்தனத்தினால்‌ மிகப்‌ பெரும்‌ தண்டனைக்கு 
உற்படுத்தப்பட்டுள்ளான்‌ என்பதையும்‌ அறிவதில்லை. 

GANLEY ED 

7:182. அவர்களைப்‌ படிப்படியாக அவர்கள்‌ அறியா வண்ணம்‌ 
பிடிப்போம்‌. என அல்லாஹ்‌ கூறுகின்றான்‌. "அதாவது: அவர்கள்‌ 
ஏமாந்து, அவர்கள்‌ தாம்‌ ஒரு நிலைப்பாட்டில்தான்‌ இருக்கின்றோம்‌, 
என்று நினைக்கும்‌ அளவிற்கு அவர்களுக்கான ரிஸ்கின்‌ வாயலூம்‌, 
இவ்வுலக வாழ்வாதாரமும்‌ திறந்து கொடுக்கப்படும்‌" என இமாம்‌ 


அலட்சியத்துக்கு எதிரான எச்சரிக்கை 7 


இப்னு கஸீர்‌ (ரஹிமஹுல்லாஹ்‌) அவர்கள்‌ கூறினார்கள்‌. 
அசட்டைத்தனத்திலிருந்து விடுபட்டு ஈடேற்றம்‌ பெறுவது மிக 
அரிதான ஒரு விடயமாகும்‌, சில சமயங்களில்‌ ஒரு பக்குவமான 
விசுவாசியும்‌ இப்பண்பினால்‌ சோதிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பம்‌ 
உள்ளது, ஆனாலும்‌ அவன்‌ விரைவில்‌ அதை உணர்ந்து தெளபா 
செய்து அதிலிருந்து வெளிவருவான்‌. 
4222 OB ĠĠIB 3 வசம்‌ அடு பனி Gill Opp 
7:201. நிச்சயமாக எவர்கள்‌ (அல்லாஹ்வுக்கு) அஞ்சுகிறார்களோ, 
அவர்களுக்குள்‌ ஷைத்தானிலிருந்து தவறான எண்ணம்‌ 
ஊசலாடினால்‌, அவர்கள்‌ (அல்லாஹ்வை) நினைக்கின்றார்கள்‌ - 
அவர்கள்‌ திடீரென விழிப்படைந்து (ஷைத்தானின்‌ சூழ்ச்சியைக்‌) 
காண்கிறார்கள்‌. 
அலட்சியத்‌ தனத்திலிருந்து விடுபடுவது நன்மைக்கான ஆரம்பப்‌ 
படியாகும்‌, அல்லாஹ்வின்‌ அவனது தூதரினதும்‌ வழிகாட்டல்களை 
பின்பற்றுவதன்‌ மூலமாக அது சாத்தியமாகும்‌. 
Kab LI மீம்‌ பம ஸ்வ A Go BB 


8:24. ஈமான்‌ கொண்டவர்களே! அல்லாஹ்வும்‌, அவன்‌ தூதரும்‌ 
உங்களை உங்களுக்கு உயிர்‌ அளிக்கக்கூடிய காரியத்தின்பால்‌ 
அழைத்தால்‌ நீங்கள்‌ அவர்களுக்கு பதிலளியுங்கள்‌, என அல்லாஹ்‌ 
கூறுகின்றான்‌. அல்குர்‌ஆனை ஓதுவதும்‌ அதிலிருந்து 
விடுபடுவதற்கான ஒரு வழியாகும்‌: 

BAU ihe a5 மும்‌ LW Oty isp 


3:138. இது மனிதர்களுக்கு (சத்தியத்தின்‌) தெளிவான 
விளக்கமாகவும்‌, பயபக்தியுடையோருக்கு நேர்‌ வழிகாட்டியாகவும்‌, 
நற்போதனையாகவும்‌ இருக்கின்றது. 

ஐவேளைத்‌ தொழுகைகளிலும்‌ பேணுதலாக இருப்பதும்‌ 


8 அலட்சியத்துக்கு எதிரான எச்சரிக்கை 


அதிலிருந்து எம்மை காப்பாற்றும்‌: 
பார ட படா வ வச. தவக்‌. 


"ஐவேளைத்‌ தொழுகைகளில்‌ ஏறுதலாக உள்ளவர்களை 
அல்லாஹ்‌ அலட்சியம்‌ கொண்டவர்களின்‌ பட்டியலில்‌ 
சேர்ப்பதில்லை" என நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) 
அவர்கள்‌ கூறினார்கள்‌ (இப்னு கஹுஸைமா). பத்து வசனங்களை 
ஓதி இரவுத்‌ தொழுகையில்‌ ஈடுபடுவதும்‌ பொடுபோக்கிலிருந்து 
தூய்மைப்படுத்தும்‌: 

CALLS Gye LISG J GL! வே ald Gye 


"10 ஆயத்துக்களை ஓதி இரவில்‌ நின்று வணங்குகின்றவர்‌ 


அலட்சியத்தணம்‌ கொண்டோரின்‌ பட்டியலில்‌ சேர்க்கப்பட மாட்டார்‌" 
என நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ 
கூறினார்கள்‌ (அபூதாவூத்‌) 

அல்குர்‌ஆன்‌ ஸுன்னா கற்பிக்கப்படும்‌ வகுப்புகள்‌, மார்க்கம்‌ 
தெளிவுபடுத்தப்படும்‌ அமர்வுகள்‌ உள்ளத்தில்‌ இருந்து அலட்சியத்‌ 
தனத்தை போக்கும்‌: 

4) dag ஷம்‌ 2020007423 042 விடுதி 20 ey Gill மமம்‌ ௮ 
கீழப்‌ 


18:28. (நபியே!) எவர்‌ தம்‌ இறைவனுடைய திருப்பொருத்தத்தை 
நாடியவர்களாக காலையிலும்‌, மாலையிலும்‌ அவனைப்‌ பிரார்த்தனை 
செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடன்‌ நீரும்‌ பொறுமையை 
மேற்‌ கொண்டிருப்பீராக! இன்னும்‌ உலக வாழ்க்கையின்‌ 
அலங்காரத்தை நாடி அ(த்தகைய)வர்களை விட்டும்‌ உம்‌ இரு 
கண்களையும்‌ திருப்பி விடாதீர்‌, என அல்லாஹ்‌ கூறுகின்றான்‌. 
"மார்க்க விளக்க அமர்வுகள்‌ வானவர்களின்‌ அமர்வுகளாகும்‌, 


அலட்சியம்‌ மற்றும்‌ வீணான அமர்வுகள்‌ ஷைதானியத்தான 


அலட்சியத்துக்கு எதிரான எச்சரிக்கை 9 


அமர்வுகளாகும்‌, ஆகவே ஓர்‌ அடியான்‌ அவை இரண்டிலும்‌ அவனுக்கு 
விரும்பியதை தேர்ந்தெடுத்துக்‌ கொள்ளட்டும்‌; அவன்‌ ஈருலகிலும்‌ 
அதற்குரிய அவர்களுடனேயோ இருப்பான்‌" என இமாம்‌ இப்னுல்‌ 
கையும்‌ (ரஹிமஹுல்லாஹ்‌) அவர்கள்‌ கூறினார்கள்‌. அலட்சியத்தணம்‌ 
ஒரு அடியானுக்கும்‌ அவனது இறைவனுக்கும்‌ இடையிலான ஒரு 
திரையாகும்‌, அல்லாஹ்வை நினைவு கூறுவது அத்திரையை 
நீக்கிவிடும்‌, ஷைத்தானை விரட்டும்‌: 
வயி ISG SLOG JIU JA டு eel Obs Hh ல ட B UB மட 

7:205. (நபியே!) நீர்‌ உம்‌ மனதிற்குள்‌ மிக்க பணிவோடும்‌, 
அச்சத்தோடும்‌ (மெதுவாக) உரத்த சப்தமின்றி காலையிலும்‌, 
மாலையிலும்‌ உம்‌ இறைவனின்‌ (திருநாமத்தை) திக்ரு செய்து 
கொண்டு இருப்பீராக! (அவனை) மறந்து விட்டிருப்போரில்‌ ஒருவராக 
நீர்‌ இருக்க வேண்டாம்‌. என அல்லாஹ்‌ கூறுகின்றான்‌. 

மனிதர்கள்‌ பொடுபோக்குத்தனம்‌ காட்டக்கூடிய தொழுகைகளை 
அதற்குரிய நேரத்தில்‌ நிறைவேற்றுகின்ற விடயம்‌ 
அலட்சியத்தன்மையிலிருந்து எம்மை பாதுகாக்கும்‌, உஸாமா பின்‌ 
ஸைத்‌ (ரழியல்லாஹு அன்ஹு) அவர்கள்‌ நபி (ஸல்லல்லாஹு 
அலைஹி வஸல்லம்‌) அவர்களிடம்‌: "அல்லாஹ்வின்‌ தூதரே, 
ஷஃபான்‌ மாதத்தில்‌ போன்று வேறு மாதங்களில்‌ நீங்கள்‌ நோன்பு 
நோற்பதை நான்‌ கவனிக்கவில்லை" என்று கேட்கவே: "அது ரஜப்‌ 
மற்றும்‌ ரமழான்‌ ஆகிய இரு மாதங்களுக்கு இடையில்‌ உள்ள மாதம்‌, 
அம்மாதத்தில்‌ மனிதர்கள்‌ பொடுபோக்குக்‌ காட்டுகின்றனர்‌" என நபி 
(ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ கூறினார்கள்‌. 

தெளபா கேட்பது உள்ளத்தை தூய்மைப்படுத்தி பொடுபோக்கில்‌ 
இருந்தும்‌ ஈடேற்றத்தை தரும்‌: " 
விட்டால்‌ அவனது உள்ளத்தில்‌ ஒரு கருப்புப்‌ புள்ளி விழும்‌, அவன்‌ 


ஒரு மனிதன்‌ ஒரு பாவம்‌ செய்து 


அதிலிருந்து விலகி பாவமன்னிப்பு தேடினால்‌ அவனது உள்ளம்‌ 
தூய்மையாகிவிடும்‌ (அதாவது: அந்தப்‌ புள்ளி அழிக்கப்பட்டு விடும்‌) 


10 அலட்சியத்துக்கு எதிரான எச்சரிக்கை 


என நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ 
கூறினார்கள்‌. (திர்மிதி) 

மரணம்‌ ஒரு அமைதியான உபதேசமாகும்‌: "நான்‌ உங்களுக்கு 
கப்ரை தரிசிப்பதை தடுத்திருந்தேன்‌, நீங்கள்‌ அதை தரிசியுங்கள்‌; 
ஏனெனில்‌ அதன்போது மறுமை ஞாபகப்படுத்தப்படுகின்றது" 
(அபூதாவூத்‌) என்றும்‌ இன்பங்களை தகர்த்தெறியக்கூடிய 
(மரணத்தை) அதிகம்‌ நினைவு கூறுங்கள்‌" (அஹ்மத்‌) என்றும்‌ நபி 
(ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ கூறினார்கள்‌. 

ஷைத்தான்‌, அடியானின்‌ பொடுபோக்குத்தனத்தை எதிர்பார்த்து 
நிற்கின்றான்‌, அது நிகழ்கின்ற போது அவன்‌ அவனது உள்ளத்தை 
மறைத்து, ஊனமாக்கி விடுகின்றான்‌; அப்பொழுது அந்த அடியானின்‌ 
அலட்சிய உள்ளம்‌ ஷைத்தான்‌ குடி கொள்வதற்கான உகந்த 
இடமாகக்‌ காணப்படும்‌. யார்‌ அல்லாஹ்வுடைய விடயத்தில்‌ 
அலட்சியமாக நடந்து கொள்கின்றாரோ அவர்‌ தெளிவின்மையால்‌ 
தண்டிக்கப்படுவார்‌; அது அவரை அல்லாஹ்வையும்‌ அவனது 
அத்தாட்சிகளையும்‌ அறிந்து கொள்வதை விட்டும்‌, இன்னும்‌ 
சத்தியத்தையும்‌ அசத்தியத்தையும்‌ பிரித்தறிவதை விட்டும்‌ 
தடுத்துவிடும்‌. 
ட ட்கள்‌ டி தயி டி 
421165 GUL | SS LASS A J ty bys Hs ad 


7:146. எவ்வித நியாயமுமின்றி, பூமியில்‌ பெருமையடித்து 
நடப்பவர்களை, என்‌ கட்டளைகளை விட்டும்‌ திருப்பி வைத்து 
விடுவேன்‌; அவர்கள்‌ எல்லா அத்தாட்சிகளையும்‌ கண்ட போதிலும்‌ 
அவற்றை நம்ப மாட்டார்கள்‌; அவர்கள்‌ நேர்‌ வழியைக்‌ கண்டால்‌ 
அதனைத்‌ (தங்களுக்குரிய) வழியென ஏற்றுக்‌ கொள்ள மாட்டார்கள்‌ - 
ஆனால்‌ தவறான வழியைக்‌ கண்டால்‌, அதனைத்‌ தங்களுக்கு நேர்‌) 


வழியென எடுத்துக்‌ கொள்வார்கள்‌; ஏனெனில்‌ அவர்கள்‌ நம்‌ 


அலட்சியத்துக்கு எதிரான எச்சரிக்கை 11 


அத்தாட்சிகளைப்‌ பொய்யெனக்‌ கூறினார்கள்‌. இன்னும்‌ அவற்றைப்‌ 
புறக்கணித்தும்‌ இருந்தார்கள்‌. என அல்லாஹ்‌ கூறுகின்றான்‌. 

அலட்சியம்‌ குடி கொண்டு விட்டால்‌ அந்த மனிதரால்‌ 
விளங்கவோ, பார்க்கவோ, கேட்கவோ, சிந்திக்கவோ முடியாது: 
A Sep BINS ALL ட தடி AES Ba 

ஏபி US sl jal 

7:179. அவர்களுக்கு இருதயங்கள்‌ இருக்கின்றன - ஆனால்‌ 
அவற்றைக்‌ கொண்டு அவர்கள்‌ நல்லுணர்வு பெற மாட்டார்கள்‌; 
அவர்களுக்குக்‌ கண்கள்‌ உண்டு; ஆனால்‌, அவற்றைக்‌ கொண்டு 
அவர்கள்‌ (இறைவனின்‌  அத்தாட்சிகளைப்‌) பார்ப்பதில்லை; 
அவர்களுக்குக்‌ காதுகள்‌ உண்டு. ஆனால்‌ அவற்றைக்‌ கொண்டு 
அவர்கள்‌ (நற்போதனையைக்‌) கேட்கமாட்டார்கள்‌ - இத்தகையோர்‌ 
கால்நடைகளைப்‌ போன்றவர்கள்‌. இல்லை! அவற்றை விடவும்‌ வழி 
கேடர்கள்‌; இவர்கள்‌ தாம்‌ (நம்வசனங்களை) அலட்சியம்‌ 
செய்தவர்களாவார்கள்‌. 

அதுவே அல்லாஹ்‌ மனிதர்களைத்‌ தண்டிப்பதற்கும்‌ இன்னும்‌ 
அவர்களின்‌ அழிவுக்கும்‌ காரணமாக அமைந்து விடுகின்றது. 


$ GIB LS 63 600128 ஜ்‌ ர்‌ மம்ம 2 யடி 


7:136. ஆகவே, அவர்கள்‌ நம்‌ அத்தாட்சிகளைப்‌ 
பொருட்படுத்தாமல்‌; அவற்றைப்‌ பொய்ப்பித்துக்‌ கொண்டு 
இருந்ததால்‌, அவர்களைக்‌ கடலில்‌ மூழ்கடித்து அவர்களிடம்‌ நாம்‌ 
பழிவாங்கினோம்‌. என அல்லாஹ்‌ கூறுகின்றான்‌. 

பொடுபோக்குடையவர்களை அல்லாஹ்‌ நரகை கொண்டு 
எச்சரிக்கின்றான்‌: 


we SLE GUT 32 அநுவிட்டி 115 ப்ப SUL 1 833 BG 6 சரப்ப 


- 


1 அலட்சியத்துக்கு எதிரான எச்சரிக்கை 


40 இடம்ப பி வடம்‌ BS) 

10:7. நிச்சயமாக எவர்கள்‌ நம்மைச்‌ சந்திப்பதை(ச்‌ சிறிதும்‌) 
நம்பாது, இவ்வுலக வாழ்க்கையை (மிகவும்‌) விரும்பி, அதில்‌ 
திருப்தியடைந்து கொண்டும்‌ இன்னும்‌ எவர்கள்‌ நம்‌ வசனங்களைப்‌ 
புறக்கணித்துக்‌ கொண்டும்‌ இருக்கிறார்களோ - 

10:8. அவர்கள்‌ சம்பாதித்த (தீமைகளின்‌) காரணமாக அவர்கள்‌ 
தங்குமிடம்‌ நரகம்‌ தான்‌. 

மறுமை நாளில்‌ மனிதர்களின்‌ உள்ளங்களில்‌ இருந்து திரைகள்‌ 
நீக்கப்படும்‌, அப்பொழுது அவர்கள்‌ மறுத்துக்‌ கொண்டிருந்தவற்றை 
காண்பார்கள்‌: 


dis பரி Das le His LAE பீம La bb 2 Cis Alp 


50:22. “நீ இதைப்‌ பற்றி அலட்சியத்தில்‌ இருந்தாய்‌; (இப்பொழுது) 
உன்‌ (பார்வையை) விட்டு உனது திரையை நாம்‌ அகற்றி விட்டோம்‌. 
எனவே, இன்று உன்‌ பார்வை கூர்மையாக இருக்கிறது.” (என்று 
கூறப்படும்‌). 

அவர்கள்‌ அவர்களது பொடுபோக்கை ஏற்றுக்கொண்டு 
அதற்காக கைசேதப்படுவார்‌: 


கி La Mad BUS BS 008 யி பம்‌ Ga BE God Legh OIG} 


21:97. (இறுதி நாளைப்‌ பற்றிய) உண்மையான வாக்குறுதி 
நெருங்கினால்‌, (அதைக்காணும்‌) காஃபிர்களின்‌ கண்கள்‌ 
திறந்தபடியே நிலைகுத்தி நின்று விடும்‌; (அன்றியும்‌ அவர்கள்‌:) * 
எங்களுக்கு கேடு தான்‌! நிச்சயமாக நாங்கள்‌ இதை 
உதாசீனப்படுத்தியவர்களாகவே இருந்துவிட்டோம்‌; 

அவர்கள்‌ நரகில்‌ நுழைகின்ற போது, மீண்டும்‌ அவர்களது 


பொடுபோக்காக கைசேதப்படுவார்கள்‌: 


அலட்சியத்துக்கு எதிரான எச்சரிக்கை iċ 


CNRS BS jis CS நபம 
67:10. இன்னும்‌ அவர்கள்‌ கூறுவார்கள்‌: “நாங்கள்‌ (அவர்‌ 
போதனையைச்‌) செவியுற்றோ அல்லது சிந்தித்தோ 
இருந்திருந்தோமானால்‌ நாங்கள்‌ நரகவாசிகளில்‌ இருந்திருக்க 


மாட்டோம்‌.” 


முஸ்லிம்களே, 


அலட்சியம்‌ செய்பவர்கள்‌ அலட்சியம்‌ செய்யப்பட மாட்டார்கள்‌: 
CO gla US மம்‌ கம்ம 

27:93. மேலும்‌ உம்முடைய இறைவன்‌ நீங்கள்‌ செய்வதை விட்டும்‌ 
பராமுகமாக இல்லை. 

அலட்சியமும்‌ காமமும்‌ தீயவற்றை ஒன்று 
சேர்க்கக்கூடியவையாகும்‌, அல்லாஹ்‌ மற்றும்‌ மறுமை நாள்‌ பற்றிய 
அலட்சியம்‌ நலவின்‌ வாயிலை மூடிவிடும்‌, காமம்‌ தீங்கின்‌ வாயிலை 
திறந்து விடும்‌, ஒரு உள்ளம்‌ அல்லாஹ்வை விட்டும்‌ தூரமாக 
இருக்கின்ற அளவு அது ஆகத்தின்‌ பால்‌ விரைய கூடியதாக இருக்கும்‌, 
அதேபோன்று அவ்வுள்ளம்‌ அல்லாஹ்வின்‌ பால்‌ நெருங்குகின்ற 
போது அது ஆபத்தை விட்டும்‌ தூரமாகி விடுகின்றது. அல்லாஹ்வை 
விட்டும்‌ தூரமாகுவது பல படித்தரங்களைக்‌ கொண்டது, அவற்றில்‌ 
சிலது இன்னும்‌ சிலதை விடக்‌ கடுமையானது, பாவங்களிலிருந்து 
மீள்ச்சி அலட்சியத்திலிருந்து விடுபடுவதிலேயே இருக்கின்றது. 


விரி மும்டி qa ஸ்ட Spel 
Cot Es SS Jl பி 


51:50. ஆகவே, அல்லாஹ்வின்‌ பக்கம்‌ விரைந்து செல்லுங்கள்‌; 
நிச்சயமாக, நான்‌ அவனிடமிருந்து உங்களுக்குத்‌ தெளிவாக 


14 அலட்சியத்துக்கு எதிரான எச்சரிக்கை 


அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவனாகவே இருக்கின்றேன்‌ (என்று 
நபியே! நீர்‌ கூறுவீராக). 


அலட்சியத்துக்கு எதிரான எச்சரிக்கை 15 


இரண்டாம்‌ உரை 
கட பக பர்‌ நம நக ர ரக தவ ப முட ச 
வ்‌ 7 மகர்‌ ஏ க கினா கபில. ச be 
0 Lic (பலர. ளிடம்‌ a! பண்பா அகட்ட] Lata ei 4 J 
eile அரிந்த அணு ப. பி ci கும 


முஸ்லிம்களே, 


அலட்சியம்‌, காமம்‌ மற்றும்‌ கோபம்‌ ஆகிய பண்புகளினூடாகவே 
ஷைத்தான்‌ ஓர்‌ அடியானினுள்‌ நுழைகின்றான்‌, உள்ளம்‌ அலட்சியம்‌ 
மற்றும்‌ பாவத்தின்‌ ஊடாக துருப்பிடிக்கின்றது, இன்னும்‌ அது 
பாவமன்னிப்பு மற்றும்‌ திக்ர்‌ போன்றவற்றினால்‌ 
தூய்மையடைகின்றது, ஓர்‌ அடியானை அல்லாஹ்வின்பால்‌ கொண்டு 
சென்று அவனுடன்‌ தொடர்பை ஏற்படுத்துவதே அவனது உள்ளத்தில்‌ 
ஆரோக்கியத்திற்கான அடையாளமாகும்‌. 

யார்‌ தனது விடயத்தில்‌ அலட்சியமாக இருக்கின்றாரோ அவரது 
நேரம்‌ வீணடைந்து, அவரது கைசேதம்‌ கடுமையாகி விடுகின்றது; 
ஆகவே எஞ்சிய காலத்தை வைத்து விடுபட்டவற்றை மீட்டெடுக்க 
முயற்சி செய்யுங்கள்‌, யார்‌ எஞ்சியவற்றை சரி செய்கின்றாரோ 
அவரது முன்‌ சென்றவை மன்னிக்கப்படும்‌, தன்னை சுயவிசாரணை 
செய்து தனது நடவடிக்கைகளை சரி செய்து, தவறுகளை திருத்தி, 
பகலில்‌ நடந்த தவறுகளை அதே இரவிலும்‌ சரி செய்து கொள்பவனே 
உண்மையான புத்திசாலி: "தன்னைத்‌ தொடர்ச்சியாக சுய விசாரணை 
செய்பவனே அறிவாளிகள்‌ மிகச்‌ சிறந்த தரத்தை உடையவன்‌" என 


இமாம்‌ இப்னு ஹிப்பான்‌ (ரஹிமஹுல்லாஹ்‌) அவர்கள்‌ கூறினார்கள்‌. 


p2024/7/26 /_௨1881/1/: 


ஆனி SES AG 


இ a-alqasim.com 


